GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No . TN /CCN/467/2009 -11. 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 1 .60 Paise . 


KOFIA 


TAMIL 


R ! 


AHMENTO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


:DDD 


LNADU 


SRL 


SGOVED 


PAS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


RIUMPHS 


No. 41] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 2 , 2011 

Aippasi 16 , Thiruvalluvar Aandu - 2042 


Part II — Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER SUPPLY DEPARTMENT 


Tamil Nadu Parks , Play - fields and Open Spaces (Preservation and Regulation ) 

Act — Draft variation 


376 - 377 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ DEPARTMENT 


Tamil Nadu Panchayats Act — Disqualification of Ward Member of Peravur 

Panchayat, Kuthalam Panchayat Union , Nagapattinam District .. 


377 


D . I.P. — 11-2 (41) 


[ 375 ] 


376 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER SUPPLY 

DEPARTMENT 


" Ward No . 3 , Survey No . 83/B2 " , " Ward No . 20 Survey 
Nos . 59 to 61" and "Ward No . 25 Survey No. 721 /2 " . 


Draft variation under Tamil Nadu Parks , Play- fields and 

S . KARUTHIAH PANDIAN , 
Open Spaces (Preservation and Regulation ) Act. 

Secretary to Government. 
[G . O . Ms. No. 151, Municipal Administration and Water 

Supply ( MA. 5) , 13th October 2011. ) 
No. II (2 )/ MAWS/ 438 / 2011 . - Whereas , in G . O . Ms. No. 223 , 

அறிவிக்கை 
Municipal Administration and Water Supply Department, dated 
24 - 11 - 1998 a list of parks and play- fields in the area within the [ அரசாணை நிலை எண் 151 , நகராட்சி நிர்வாகம் மற்றும் 
jurisdiction of Kadayanallur Municipality was approved under குடிநீர் வழங்கல் (நநி5 ) துறை , 13 அக்டோபர் 2011.) 
sub - section ( 2 ) of Section 4 of the Tamil Nadu Parks , Play 
fields and Open Spaces (Preservation and Regulation ) Act, 

நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் 
1959 and the same was published in the Tamil Nadu 

24 -11- 1998ஆம் நாளிட்ட 223ஆம் (நிலை ) எண் அரசாணையில் , 
Government Gazette; 

தமிழ்நாடு 1959ஆம் ஆண்டு பூங்காக்கள் , விளையாட்டுத் 

திடல்கள் , திறந்தவெளிகள் ( பாதுகாத்தல் மற்றும் 
And , whereas , the Commissioner of Town and Country முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் 4ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) 
Planning has requested the Government to modify the ward உட்பிரிவின்கீழ் , கடையநல்லூர் நகராட்சியின் அதிகார வரம்பிற்கு 
number and survey number of the parks contained in the list உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பூங்காக்கள் , 
approved in the said Government Order . The Commissioner விளையாட்டுத்திடல்கள் ஆகியவற்றின் பட்டியலுக்கு 
of Town and Country Planning has also informed that there ஒப்பளிக்கப்பட்டு அவ்வாறே தமிழ்நாடு அரசிதழிலும் 
is no change in the extent of the notified parks and they remain வெளியிடப்பட்டதாலும் ; 
the same; 

ஆகையால் , மேற்சொன்ன அரசாணையில் ஒப்புதலளிக்கப்பட்ட 
And , whereas , the Government after careful examination of பட்டியலில் உள்ள பூங்காக்களின் வார்டு எண் மற்றும் நில 
the proposal of the Commissioner of Town and Country Planning அளவை எண்ணை திருத்தியமைக்கும்படி , நகர் ஊரமைப்பு 
to modify the Ward numer and Survey number of the parks ஆணையாளர் அரசை கேட்டுக்கொண்டு , நகர் ஊரமைப்பு 
as notified in the said Government Order have decided to ஆணையாளர் , அறிவிக்கப்பட்ட பூங்காக்களின் அளவில் எவ்வித 
accept the same . 

மாற்றமும் இல்லை என்றும் , அவை அவ்வாறே உள்ளன என்றும் 

தெரிவித்துள்ளதாலும் , மேற்சொன்ன அரசாணையில் 
Now , therefore , the following draft of variation to the approved 
list of parks and play -fields published in the Municipal 

அறிவிக்கப்பட்டவாறு பூங்காக்களின் வார்டு எண் , நில அளவை 
Administration and Water Supply Department Notification 

எண்ணை மாற்றி அமைப்பதற்காக நகர் ஊரமைப்பு 
No . II ( 2)/MW/54 / 99 at page 22 of Part II - Section 2 of the 

ஆணையாளரின் , செயற்குறிப்பை அரசு கவனமுடன் பரிசீலனை 
Tamil Nadu GovernmentGazette , dated the 27th January 1999 , 

செய்தபின்னர் , அதனையே ஏற்றுக் கொள்வதற்கும் முடிவு 
which it is proposed to make in exercise of the powers conferred 

செய்துள்ளதாலும் ; 
by sub -section ( 1 ) of Section 5 of the Tamil Nadu Parks , 

தற்போது , 27 - 1 - 1999ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
play-fields and Open Spaces (Preservation and Regulation ) பாகம் II - பிரிவு - 2 - ல் 22ஆம் பக்கத்தில் , நகராட்சி நிர்வாகம் 
Act , 1959 ( Tamil Nadu Act 26 of 1959) is hereby published as மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் || ( 2 )/MW/54 / 99ஆம் எண் 
required under sub -section (2 ) of Section 5 of the said Act. 

அறிக்கையில் வெளியிடப்பட்ட பூங்காக்கள் , விளையாட்டுத் 
Notice is hereby given that objection or suggestion , if any , 

திடல்களின் ஒப்புதலளிக்கப்பட்ட பட்டியலுக்கு , பின்வரும் வரைவுத் 
received in writing, in respect of the said draft variation to the 

திருத்தம் , தமிழ்நாடு 1959 ஆம் ஆண்டு பூங்காக்கள் , 
said list from any person interested within seven days from the 

விளையாட்டுத் திடல்கள் மற்றும் திறந்தவெளிகள் (பாதுகாத்தல் 
date of publication of this notification in the 

மற்றும் முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 
Tamil Nadu Government Gazette , will be taken into 

26 / 1959) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவில் 
consideration by the Government of Tamil Nadu Objection and 

வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
Suggestion , if any should be addressed to the Secretary to 

உருவாக்குவதற்காகக் கருதப்பட்ட இத்திருத்தம் மேற்சொன்ன 
Government of Municipal Administaration and Water Supply 

சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவின்கீழ் இதனால் 
Department , Secretariat , Fort Saint George , Chennai -600009 . 

வெளியிடப்படுகிறது . எனவே , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு 

அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஏழு நாட்களுக்குள் , 
DRAFT VARIATION 

மேற்சொன்ன பட்டியலுக்கான வரைவுத் திருத்தம் குறித்து , 
In the said Notification , in the Schedule , in the tabular யாதொரு நபரிடமிருந்து கருத்துரை அல்லது மறுப்புரை 
column under the heading " List of parks , play - fields and open வரப்பெறுமாயின் தமிழ்நாடு அரசு அதனை பரிசீலனைக்கு 
spaces in the area within the jurisdiction of Kadayanallur எடுத்துக் கொள்ளும் . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனும் 
Municipal Council”, in column ( 3 ), for the expressions against இருப்பின் , அதனை , அரசு செயலாளர் , நகராட்சி நிர்வாகம் 
Serial Numbers 1 , 2 and 3 in column ( 1 ) , the following மற்றும் குடிநீர் வழங்கல் துறை , தலைமைச் செயலகம் , புனித 
expressions shall , respectively , be substituted , namely: ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி 

வைக்கவேண்டும் . 


Nov . 2, 2011 ] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


377 


And, whereas , the opinion of the Tamil Nadu State Election 
Commission has been south for regarding the disqualification of 
the said member of the said Panchayat, as required under 
sub -section ( 2 ) of Section 41 of the said Act; 


வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன அறிவிக்கையின் , விவர அட்டவணையில் , 
" கடையநல்லூர் நகராட்சி மன்றத்தின் அதிகார வரம்பிற்குட்பட்ட 
பகுதியில் உள்ள பூங்காக்கள் , விளையாட்டுத் திடல்கள் மற்றும் 
திறந்த வெளிகளின் பட்டியல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள 
அட்டவணையில் , நெடும்பத்தி (1) - இல் தொடர் எண்கள் 1 , 2 
மற்றும் 3 - க்கு நிகராக , நெடும்பத்தி (3)- ல் உள்ள பதிவுகளுக்குப் 
பதிலாக முறையே பின்வரும் பதிவுகள் அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . அவையாவன: 

" வார்டு எண் 3 நில அளவை எண் 83 /பி2 , " வார்டு 
எண் 20 நில அளவை எண்கள் 59 முதல் 61 வரை மற்றும் 
" வார்டு எண் 25 நில அளவை எண் 721/2 " . 


And , whereas , the Tamil Nadu State Election Commission , 
after conducting an enquiry , has stated that on verification of the 
relevant records it has been found that, Thiru R . Kumar, 2nd 
Ward Member of the said Village Panchayat, has gone to foreign 
country for employment from 8th April 2009 to 26th April 2011 
and he produced his passport, and Air ticket before the 
Commission and he has not objected the above fact and has 
opined that the said Thiru R . Kumar, 2nd Ward Member, Peravur 
Panchayat, Kuthalam Panchayat Union , Nagapattinam District 
is disqualified to continue as member of the said Peravur 
Panchayat , under clause ( g ) of sub - section ( 3 ) of Section 38 of 
the said Act; 


ச . கருத்தையா பாண்டியன் , 

அரசுச் செயலாளர் . 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ 

DEPARTMENT 


Disqualification of Ward Member of Peravur Panchayat , 

Kuthalam Panchayat Union , Nagapattinam District under 

Tamil Nadu Panchayats Act. 
[ G . O . (D ) No . 502 , Rural Development and Panchayat Raj 

(P . R .IV ), 20th October 2011, Aippasi 3, 

Thiruvalluvar Andu -2042.] 


Now , therefore , under sub - section ( 1 ) of Section 41 of the 
Tamil Nadu Panchayats Act , 1994 (Tamil Nadu Act 21 of 1994 ) , 
the Governor of Tamil Nadu hereby decides that Thiru R . Kumar, 
2nd Ward Member, Peravur Panchayat, Kuthalam Panchayat 
Union , Nagapattinam District has become disqualified from 
holding the office of Member of the said Peravur Panchayat, 
under clause (g ) of sub - section (3 ) of Section 38 of the said Act, 
as he has ceased to reside in the said Village Panchayat for a 
period from 8th April 2009 to 26th April 2011 . 


No. II(2 )/ RDPR / 439 /2011 . -- Whereas, a question has arisen 
as to whether Thiru R . Kumar , 2nd Ward Member , Peravur 
Panchayat, Kuthalam Panchayat Union , Nagapattinam District 
has become disqualified under clause ( g ) of sub - section ( 3 ) of 
Section 38 of the Tamil Nadu Panchayats Act , 1994 
( Tamil Nadu Act 21 of 1994 ), as he has ceased to reside in the 
Village Panchayat for period of three years ; 


N .S . PALANIAPPAN , 
Principal Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


